GOVERNMENTOF TAMIL NADU 

2018 


[Regd . No. TN /CCN /467 /2012 - 14 . 
TR . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs. 4 . 00 Paise . 


TOFT 


TAMI 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NMENT 


ITE 


EGOVE 


NADO 


Mun 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


IUMPHS 


No. 34 ] 


CHENNAI, WEDNESDAY , AUGUST 22 , 2018 
Aavani 6 . Vilambi. Thiruvalluvar Aandu - 2049 


Part II - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages . 


HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 


CO -OPERATION , FOOD AND CONSUMER 

PROTECTION DEPARTMENT 
Bureau of Indian Stamp Act — Empowering 

Metropolitan Magistrates and Judicial 
Magistrates of the First Class in the Districts in 
Tamil Nadu to try offences -Conferment of 
Powers . . . . . .. . 

HOME DEPARTMENT 


Tamil Nadu Town and Country Planing Act 

Declaration of Amendment for the Inclusion 
of Additional Areas in the Cuddalore Local 
Planning Area .. 


786 -787 


786 


Tamil Nadu State Housing Board Act — Sanction / 

Declaration and Exemption to the Housing 
Scheme at Nolambur Phase - Scheme, 
Nolambur Village , Ambattur Taluk , Thiruvallur 
District under the Self Finance Scheme as 
submitted by the Tamil Nadu Housing Board . 


787 -788 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Industrial Tribunal for Adjudication 


788 


Provisions of the Prize Chits and Money Circulation 

Scheme (Banning) Act, 1978 — Constitution of a 
Special Court in the Cadre of Civil Judge ( Senior 
Division ) at Chennai to try the Crime Branch 
Crime Investigation Department Cases in 

CC No. 3876 / 2009 for the offences punishable . 
Code of Criminal Procedure , Transfer of Car 

Theft Case (Thanjavur East Police Station 
Cr. No . 22 /76 ) to the File of Additional 
Chief Judicial Magistrate, Kumbakonam in 
Thanjavur District 


792 


788 -792 


Labour Courts for Adjudication 

பொதுத் துறை 
விருது துணிவு மற்றும் சாகசச் செயலுக்கான 

கல்பனா சாவ்லா விருது 2018 
திருமதி ஐ . முத்துமாரி அவர்களுக்கு வழங்க 
ஆணை வெளியிடப்படுகிறது 


792 - 793 


Amendment to Notification .. 


792 


[785 ] 


D . T.P . - 11- 2 ( 34 ) — 1 


786 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CO - OPERATION , FOOD AND CONSUMER 

PROTECTION DEPARTMENT 


Number and Names of revenue villages 


Name of 
the local 
planning 

area 


Empowering Metropolitan Magistrates and Judicial 

Magistrates of the first class in the Districts in 
Tamil Nadu to try offences -Conferment of Powers 
under the Bureau of Indian Standards Act. 


- (2 ) 


(1) 
Cuddalore 


6 


[G .O . Ms. No. 110 , Co -operation , Food and Consumer Protection (H2), 
2nd August 2018, 344 17, olomila SGUOTOKUi 460016 – 2049.] 

No .||( 2)/CFCP /744 /2018 . — Under sub - section ( 1) of Section 
32 of the Bureau of Indian Standards Act, 2016 (Central Act 
11 of 2016 ), the Governor of Tamil Nadu hereby specially 
empowers all the Metropolitan Magistrates in the City of 
Chennai and the Judicial Magistrates of the first class in 
the Districts , to try any offence punishable under the said 
Act within their respective jurisdiction . 


11/ 1 


11 /2 


13 
14 


KUMAR JAYANT, 

Principal Secretary to Government. 
HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


Declaration of Amendment for the Inclusion of Additional 

Areas in the Cuddalore Local Planning Area under the 
Tamil Nadu Town and Country Planning Act. 


[G .O . Ms. No . 107 , Housing and Urban Development [UD4(2)] , 
2nd August 2018, 944 17 , 1m , S/ 1502617615021 460010 – 2049.] 

No. II (2 )/HOU / 745 /2018 . - In exercise of the powers 
conferred by sub - section (4 ) of Section 10 of the Tamil Nadu 
Town and Country Planning Act, 1971 (Tamil Nadu Act 35 
of 1972), the Governor of Tamil Nadu hereby makes the 
following amendment to the Rural Development and Local 
Administration Department Notification No . 1l ( 2 )/RUL/4117174 , 
published at page 496 of Part 11 - Section 2 of the 
Tamil Nadu Government Gazette , dated the 25th September 
1974 , the draft of the same having been previously published 
as required by clause (b ) of sub - section ( 1 ) of Section 10 
of the said Act. 

AMENDMENT 


Kilkumaramangalam 
Odalapattu 
Pudukkadai 
Vadapuram (Kilpadi) 
Kilinjikkuppam 
Singarakkudi and 
Nallavadu 
Madalappattu 
Kil Alinjippattu 
Mel Alinjippattu 
Nagappanur 
Karanappattu 
Pallippattu 
Malaipperumal Agaram 
Ullerippattu 
Karaimedu 
Tiruppanambakkam 
Kalaiyur 
Irandayira Vilagam 
Alagiya Nattam 
Vellappakkam 
Marudadu 
Nattampattu 
Velisemmandalam 
Vilvarayanattam 
Udaramanikkam 
Periyakanganankuppam 
Chinnakanganankuppam 
Uchchimedu 
Subavuppalavadi 
Gunduvppalavadi 
Manjakkuppam 
Devanampattanam 
Vanniyarpalayam 
Chellan Kuppam 
Thiruppappuliyur 
Kuttappakkam 
Kondur 
Tottappattu 
Senjikumarapuram 


In the said Notification , for THE TABLE , the following 
“ TABLE ” shall be substituted , namely: 


" THE TABLE 


Number and Names of revenue villages 


Name of 
the local 
planning 

area 


( 1) 


Cuddalore 


( 2 ) 
Melkuppam 
Nallattur 
Tukkanambakkam 
Tennambakkam 
Chellancheri 


Aug . 22 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


787 


Number and Names of revenue villages 


Name of 
the local 
planning 

area 


( 1) 
Cuddalore 


45 
46 


in 


(4 ) 


Nolambur Phase - I Scheme, Nolambur Village , Ambattur Taluk , 
Thiruvallur District under Self Finance Scheme as specified 
in the table below as submitted by the Tamil Nadu Housing 
Board , from the provisions of Section 49 of the said Act. 

THE TABLE 
Serial Description 

Rate per Total 
No. 

Block cost 
Rupees Rupees 
in lakhs 

lakhs 
( 2) 

(3 ) 
1. Construction of 48 Higher 1337 .08 1337 .08 

Income Group Flats (Stilt+ 4 
floors with Lift ) in Block A . 
Construction of 36 Higher 1005. 53 1005 .53 
Income Group Flats (Stilt + 4 
floors with Lift ) in Block B . 
Construction of 16 Higher 504.63 504 .63 
Income Group Flats (Stilt + 4 
floors with Lift ) in Block C . 
Additional Developmentworks 

66 .64 
Total 

2913.88 


co 


(2 ) 
Varakal Pattu 
Karamanikkuppam 
Konamangalam 
Pillali 
Otteri 
Tirumanikkuli 
Vanamadevi 
Vilangal Pattu 
Naduvirappattu 
Chennappanayakkan Palayam 
Vellakkarai 
Ramapuram 
Mavadippalaiyam 
Tiruvendipuram 
Kumarappettai 
Padirikkuppam 
Karuppadittundu 
Karaiyeravittakuppam 
Arisipperiyankuppam 
Vettukkulam 
Cuddalore O . T. 
Ponniyankuppam 
Pachchaiyankuppam 
Kudikkadu 
Karaikkadu 
Sedappalaiyam 
Annavalli 
Gangamanayakkan Kuppam 
Tondamanattam 
Sembankuppam 
Tiyagavalli 
Kodandaramapuram ." . 


3 


Total Scheme cost Rupees 2914 . 00 lakhs ( Excluding 
land cost). 

NOTIFICATION -II. 
[G . O . Ms. No. 110, Housing and Urban Development(HB4), 
3rd August 2018, 2449 18, 210mil, SilhoirOUT 260010 –2049.) 

No . II ( 2 )/HOU /747 / 2018 . — In exercise of the powers 
conferred by sub -section (2 ) of Section 53 read with 
sub - section ( 1) of Section 54 of the Tamil Nadu State Housing 
Board Act, 1961 (Tamil Nadu Act 17 of 1961), the Governor of 
Tamil Nadu hereby sanctions the Housing Scheme at 
Nolambur Phase -l Scheme, Nolambur Village , Ambattur 
Taluk , Thiruvallur District under Self Finance Scheme 
as specified in the table below as submitted by the 
Tamil Nadu Housing Board : 

THE TABLE 
Serial Description 

Rate per Total 
No . 

Block cost 
Rupees Rupees 
in lakhs 

lakhs 
(2 ) 

( 3) (4) 
Construction of 48 Higher 1337 .08 1337 .08 
Income Group Flats (Stilt + 4 
floors with Lift ) in Block A . 
Construction of 36 Higher 1005 .53 1005 .53 
Income Group Flats (Stilt + 4 
floors with Lift) in Block B . 
Construction of 16 Higher 504 .63 504 .63 
Income Group Flats (Stilt + 4 
floors with Lift ) in Block C . 
Additional Developmentworks 

66 .64 
Total 

2913.88 
Total Scheme cost Rupees 2914 .00 lakhs ( Excluding 
land cost). 


in 


77 


Sanction /Declaration and Exemption to the Housing 

Scheme at Nolambur Phase-l Scheme, Nolambur 
Village , Ambattur Taluk , Thiruvallur District under the 
Self Finance Scheme as submitted by the Tamil Nadu 
Housing Board under the Tamil Nadu State Housing 
Board Act. 


[G . O . Ms. No. 110, Housing and Urban Development (HB4) , 
3rd August 2018, 44 18, 0216m , SHOOTOUİ 2460010 – 2049.] 

No .1|(2 )/HOU /746 / 2018 . - In exercise of the powers 
conferred by Section 69 of the Tamil Nadu State Housing 
Board Act, 1961 ( Tamil Nadu Act 17 of 1961), the Governor 
of Tamil Nadu hereby exempts the Housing Scheme at 


788 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


- 


Nadu District நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்கு . 


( 3 ) 


NOTIFICATION- III. 

மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்தின் 
[G .O . Ms. No. 110 , Housing and Urban Development (HB4) , 

தீர்விற்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
3rd August 2018 , ஆடி 18, விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 

அவர்கள் கருதுவதாலும் ; 
No. II ( 2 )/HOU / 748 / 2018 . — In exercise of the powers 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
conferred by Section 152 of the Tamil Nadu State Housing சட்டம் XIV / 1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
Board Act , 1961 ( Tamil Nadu Act 17 of 1961) , the Governor நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
of Tamil Nadu hereby declares that the area in respect of தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
which the Housing Scheme at Nolambur Phase - l Scheme, தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்விற்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
Nolambur Village , Ambattur Taluk , Thiruvallur District under 

இதனால் ஆணையிடுகிறார் . 
self Finance Scheme as specified in the table below is 
in force , the powers and functions exercisable by the மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
authority of the Town Planning South Region , Corporation 10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
of Chennai , Chennai District under the Tamil Nadu District நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
Municipalities Act , 1920 ( Tamil Nadu Act V of 1920 ) , in சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
respect of receiving plans , sanctioning plans , regulating 
the construction of buildings , laying of roads, laying of 

இணைப்பு 
underground drainage , water mains , electricity connections 

எழுவினா 
and providing all amenities to the owners of buildings and 
all the powers connected therewith shall be exercised by 2015 - 2016 - ம் நிதியாண்டுக்கான போனஸ் மற்றும் கருணை 
the Managing Director of the Tamil Nadu Housing Board , for தொகையாக ரூ. 30 , 000/ - வழங்கிட கோரும் தொழிற்சங்கத்தின் 
the period during which the said scheme remains in force: - கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
THE TABLE 

பிறப்பிக்க . 
Serial Description Rate per Total 

Disputes between Workmen and Managements referred 
No .| 

Block cost 
Rupees Rupees 

to Labour Courts for Adjudication . 
in lakhs in 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (விழுப்புரம் லிட் .), 
lakhs 

காஞ்சிபுரம் மண்டலம் மற்றும் விழுப்புரம் கோட்டம் 
( 2 ) 

( 4 ) 

[ அரசாணை ( டி) எண் 435, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
1 . Construction of 48 Higher 1337. 08 1337 .08 

( அ2) த் துறை , 19 ஜுலை 2018 , ஆடி 3, விளம்பி , 
Income Group Flats (Stilt+ 4 

திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 
floors with Lift ) in Block A . 
Construction of 36 Higher 1005. 53 1005. 53 

No . II (2 )/LE /750/ 2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
Income Group Flats (Stilt + 4 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
floors with Lift ) in Block B . 

கழகம் (விழுப்புரம் லிட்ட.), காஞ்சிபுரம் மண்டலம் மற்றும் விழுப்புரம் 
Construction of 16 Higher 504 .63 504 .63 

கோட்டம் என்ற நிர்வாகங்களுக்கும் நேதாஜி டிரான்ஸ்போர்ட் 
Income Group Flats (Stilt + 4 

ஒர்க்கர்ஸ் யூனியன் , சென்னை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
floors with Lift ) in Block C . 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
Additional Developmentworks 

66 .64 மேற்சொன்ன தகராறை சென்னை, தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
Total 

2913 . 88 | தீர்விற்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
Total Scheme cost Rupees 2914 . 00 lakhs (Excluding 

அவர்கள் கருதுவதாலும் ; 
land cost). 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
S . KRISHNAN , 

( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
Principal Secretary to Government. வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை . 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்விற்காக அனுப்பப்பட வேண்டும் 
Disputes between Workmen and Managements referred என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
to Industrial Tribunal for Adjudication . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
J .K . பென்னர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் , திருப்பெரும்புதூர் 10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 463, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை , 
( அ2) த் துறை, 30 ஜுலை 2018 , ஆடி 14 , விளம்பி , 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
திருவள்ளுவர் ஆண்டு - 2049.] 

இணைப்பு 
No . II (2 )/LE /749/ 2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக J.K . பென்னர் இந்தியா 
பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் J .K . பென்னர் திரு . C . சுரேஷ் , ஓட்டுநர் (பணி எண் .43381) என்பவருக்கு 
இந்தியா தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட இறுதி உத்தரவு குறிப்பாணை 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


Aug . 22 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


789 


எண் . 121/1121/ 15/ த . அ . போ . க( விழு .) கா .ம / 2014 , நாள் 10 - 12 - 2015 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
ரத்து செய்து அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட இழப்பீடான பணி (மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
மற்றும் பணப்பலன்களை தொடர்ச்சியாக அளிக்குமாறு கோரும் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆமெனில் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை, 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்விற்காக அனுப்பப்பட வேண்டும் 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை (டி ) எண் 474, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ2) த் துறை , 31 ஜுலை 2018, ஆடி 15 , விளம்பி , 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
No . II(2 )/LE /751/2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

இணைப்பு 
போக்குவரத்துக் கழகம் (விழுப்புரம் லிமிடெட் ), காஞ்சிபுரம் 
மண்டலம் மற்றும் விழுப்புரம் கோட்டம் என்ற நிர்வாகங்களுக்கும் 

எழுவினா 
நேதாஜி டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் , சென்னை என்ற 

திரு . C . சுரேஷ் , ஓட்டுநருக்கு (பணி எண் . 43381) 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட இலதி உக்கால 
அரசு கருதுவதாலும் ; 

எண் . 104/ 59/1059/ 55 /த . அ . போ .க( வி ) கா .ம/2014, நாள் 26 - 08 - 2014 - ஐ 
மேற்சொன்ன தகராறை சென்னை, தொழிலாளர் நீதிமன்றத்தின் ரத்து செய்து அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட இழப்பீடான பணி 
தீர்விற்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் பணப்பலன்களை தொடர்ச்சியாக அளிக்குமாறு கோரும் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் , 

உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

மாநகர போக்குவரத்துக் கழகம் , சென்னை 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

[ அரசாணை ( டி ) எண் 458 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்விற்காக அனுப்பப்பட வேண்டும் ( அ1) த் துறை , 30 ஜுலை 2018 , ஆடி 14 , விளம்பி , 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

திருவள்ளுவர் ஆண்டு - 2049. ) 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் No.II(2)/LE/753/2018. -- இந்த ஆணையின் இணைப்பில் 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு போக்குவரத்துக் கழகம் , சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . அரசாங்க போக்குவரத்துக்கழக ஊழியர் சங்கம் என்ற 
இணைப்பு 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்ற 
திரு . C . சுரேஷ் , ஓட்டுநர் (பணி எண் . 43381 )என்பவருக்கு தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட இறுதி உத்தரவு குறிப்பாணை 

அவர்கள் கருதுவதாலும் ; 
எண் . 95 /1095 சத அ. போ.கவிழு . காம/2014 , நாள் 05 - 01 - 2016 - யினை 
ரத்து செய்து அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட இழப்பீடான பணி 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
மற்றும் பணப்பலன்களை தொடர்ச்சியாக அளிக்குமாறு கோரும் 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா? ஆமெனில் , 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
[ அரசாணை (டி ) எண் 475, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இதனால் ஆணையிடுகிறார் . 
( அ2) த் துறை, 31 ஜுலை 2018 , ஆடி 15, விளம்பி , 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 

10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
No . II (2)/LE /752/2018. - இந்த ஆணையின் இணைப்பில் 

சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் (விழுப்புரம் லிமிடெட் ) , காஞ்சிபுரம் 

இணைப்பு 
மண்டலம் மற்றும் விழுப்புரம் கோட்டம் என்ற நிர்வாகங்களுக்கும் 
நேதாஜி டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் , சென்னை என்ற 

எழுவினா 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

திரு . ஸ்ரீராமுலு , ஓட்டுநரின் (பணி எண் . டி55010) ஆண்டு 
அரசு கருதுவதாலும் ; 

ஊதிய உயர்வு இரண்டு ஆண்டு காலம் தொடர் விளைவுடன் தள்ளி 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தின் வைத்து நிர்வாகம் வழங்கிய 31 - 07 - 2017 நாளிட்ட உத்தரவினை 
தீர்விற்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
அவர்கள் கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


790 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


[ அரசாணை (டி ) எண் 459, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
( அ1) த் துறை , 30 ஜுலை 2018, ஆடி 14, விளம்பி , 

சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 

இணைப்பு 
No . II(2 )/LE /754 /2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக் 

திரு . ஏ . ஹரிகிருஷ்ண ன் , ஓட்டுநரின் (பணி எண் D16060), 
கழகம் , சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் அரசாங்க போக்குவரத்துக் 

ஆண்டு ஊதிய உயர்வினை பதினெட்டு மாத காலம் 
கழக ஊழியர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

தொடர் விளைவுடன் தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

30 - 12 - 2014 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்து , அவரது 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்ற தற்காலிக பணி நீக்கத்திலிருந்த நாட்களை பணி நாட்களாக கருதி 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் சம்பளம் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
அவர்கள் கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் - XIV/ 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

[ அரசாணை ( டி ) எண் 461, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

( அ ) த் துறை, 30 ஜுலை 2018, ஆடி 14 , விளம்பி , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

No . II (2 )/LE /756 /2018. - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக் கழகம் , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் அரசாங்க போக்குவரத்துக்கழக 
10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

ஊழியர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்ற 
இணைப்பு 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
எழுவினா 

அவர்கள் கருதுவதாலும் ; 
"திரு . ஜி . சிவகுமார் , ஓட்டுநர் (பணி எண் . D56199), 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
திரு . இ . தெய்வசிகாமணி , நடத்துநர் (பணி எண் . C53312 ) மத்திய சட்டம் - AIV /1947 ) 10 (C ) பிரிவிலும் , 100g) பாவின் 
ஆகியோரின் ஆண்டு ஊதிய உயர்வினை ஒரு வருட காலம் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தொடர் விளைவுடன் தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய தமிழநாடு ஆளுநா அவா 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
02 - 03 - 2015 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 

தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
ரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் இதனால் ஆணையிடுகிறார் . 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் ". 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
( அரசாணை (டி ) எண் 460 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
( அ ) த் துறை , 30 ஜுலை 2018 , ஆடி 14 , விளம்பி , சென்னை, தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 

இணைப்பு 
No . II(2)/LE / 755/ 2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக் கழகம் , 

"திரு . கே . பாண்டியன் , ஓட்டுநரின் (பணி எண் . D54703), 
சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் அரசாங்க போக்குவரத்துக் கழக 

ஆண்டு ஊதிய உயர்வினை மூன்று வருட காலம் 
ஊழியர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 

தொடர் விளைவுடன் தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

26 - 09 - 2014 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்ற மற்றும் அவரின் தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த நாட்களை 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் பணிக்காலமாக வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

பிறப்பிக்கவும் ". 
( மத்திய சட்டம் - XIV /1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

[ அரசாணை (டி ) எண் 489 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

( அ1) த் துறை , 2 ஆகஸ்ட் 2018 , ஆடி 17 , விளம்பி , 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 
இதனால் ஆணையிடுகிறார் . 

No. II(2 )/ LE /757/ 2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக் கழகம் , 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் அரசாங்க போக்குவரத்துக்கழக 


Aug . 22 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


791 


ஊழியர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

இதனால் ஆணையிடுகிறார் . 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்ற மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
அவர்கள் கருதுவதாலும் ; 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
( மத்திய சட்டம் - XIV / 1947 ) 10(1)( C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

இணைப்பு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

எழுவினா 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று திரு . லஷ்மணன் (யூனிட் தலைவர் ) திரு . K . சேகர் , (யூனிட் 
இதனால் ஆணையிடுகிறார் . 

செயலாளர் ) மற்றும் திரு . M . பாஸ்கரன் ஆகியோரை தொழிலாளர் 

உதவி ஆணையர் (சமரசம் ) - 1 அலுவலகத்தில் தொழிற்சங்கம் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

எழுப்பிய தொழிற்தாவா ( ஆ /1448 / 2015 ) மீது பேச்சுவார்த்தை 
10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நடைபெற்று வரும் நிலையில் குஜராத்திற்கு பணி மாற்றம் செய்து 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

நிர்வாகம் பிறப்பித்த 01- 09 - 2016 தேதியிட்ட உத்தரவு பழிவாங்கல் 
சென்னை, தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

நடவடிக்கைதானா ? என்றும் , அவ்வுத்தரவினை ரத்து செய்யவும் 
இணைப்பு 

கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகள் நியாயம்தானா ? 
எழுவினாக்கள் 

என்றும் ஆம் , எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
கோரிக்கை எண் . 1 

[ அரசாணை (டி ) எண் 488 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
திரு . டி . ஜெயக்குமார் , ஓட்டுநரின் (பணி எண் . D53750), ( அ1) த் துறை, 2 ஆகஸ்ட் 2018 , ஆடி 17 , விளம்பி , 
ஆண்டு ஊதிய உயர்வு மூன்று ஆண்டுகள் தொடர் திருவள்ளுவர் ஆண்டு - 2049. ] 
விளைவுடன் தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
10 - 08 - 2012 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற No . II(2)/LE /759/ 2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் , எனில் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக வெஞ்சர் லைட்டிங் இந்தியா 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

லிமிடெட் , தாம்பரம் என்ற நிர்வாகத்திற்கும் சென்னை ஏற்றுமதி 

வளாக ஊழியர்கள் மற்றும் பொது தொழிலாளர் சங்கம் என்ற 
கோரிக்கை எண் . 2 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
திரு . டி . ஜெயக்குமார் , (பணி எண் . D53750), ஓட்டுநருக்கு 
நிர்வாகம் வழங்கிய 10 - 08 - 2010 நாளிட்ட இறுதி உத்தரவில் 

மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்ற 
18 - 08 - 2010 முதல் 15 - 09 - 2010 வரை தற்காலிக பணி 
நீக்கத்திலிருந்த 29 நாட்களை பணி நாட்களாக கருதி , சம்பளம் 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

அவர்கள் கருதுவதாலும் ; 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் - XIV/ 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வெஞ்சர் லைட்டிங் இந்தியா லிமிடெட் , தாம்பரம் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
[ அரசாணை (டி ) எண் 462, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
( அ ) த் துறை, 30 ஜூலை 2018 , ஆடி 14 , விளம்பி , இதனால் ஆணையிடுகிறார் . 
திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
No . II (2 )/LE /758/ 2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் 10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக வெஞ்சர் லைட்டிங் இந்தியா நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
லிமிடெட் , தாம்பரம் என்ற நிர்வாகத்திற்கும் சென்னை ஏற்றுமதி சென்னை, தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
வளாக ஊழியர்கள் மற்றும் பொது தொழிலாளர் சங்கம் , என்ற 

இணைப்பு 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

எழுவினா 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்ற திரு. R .சீனிவாசன் , திரு . S . ஐய்யம் பெருமாள் , திரு. V . சம்பத்குமார் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் திரு . S . சீனுவாசன் ஆகியோரை தொழிலாளர் உதவி 
அவர்கள் கருதுவதாலும் ; 

ஆணையர் ( சமரசம் ) - 1 அலுவலகத்தில் தொழிற்சங்கம் எழுப்பிய 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

தொழிற்தாவா ( ஆ /1448 ) மீது பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் 
( மத்திய சட்டம் - XIV/1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

நிலையில் குஜராத்திற்கு பணி மாற்றம் செய்த நிர்வாகத்தின் செயல் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

பழிவாங்கல் நடவடிக்கையா ? மேலும் , அவ்வுத்தரவினை ரத்து 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

செய்யக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 
ஆம் , எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


792 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


செவெர்ன் குளோகான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் , 

இருங்காட்டுக்கோட்டை 


[ அரசாணை ( டி ) எண் 466 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ2) த் துறை , 30 ஜூலை 2018 , ஆடி 14, விளம்பி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2049.] 


[ G . O . Ms. No. 990 , Home (Courts- II), 13th August 2018 , ஆடி 28 , 

விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2049.) 
No. II ( 2 )/HO/ 761/ 2018 . -- In exercise of the powers conferred 
by sub - section ( 1 ) of Section 16 of the Code of Criminal 
Procedure , 1973 (Central Act 2 of 1974 ) , the Governor of 
Tamil Nadu , after consultation with the High Court , Madras , 
hereby esablishes a Court of Metropolitan Magistrate in 
the cadre of Senior Civil Judge at Chennai to try the 
Crime Branch Crime Investigation Department cases in CC 
No. 3876 /2009 for the offences punishable under the provisions 
of the Prize Chits and Money Circulation Scheme (Banning ) 
Act 1978 (Central Act 43 of 1978 ) . 


No . II (2)/LE /760/ 2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக செவெர்ன் குளோகான் 
இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் ஒன்றுபட்ட 
தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிலாளர் துறை மாற்றம் செய்தது தொடர்பாக தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
தீர்விற்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் - XIV/1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்விற்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
செவெர்ன் குளோகான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 
என்ற நிறுவனத்தில் உள்ள திருவாளர்கள் . J . தினேஷ்குமார் , 
V . மணிகண்டன் , T . ராஜராஜசோழன் , V . வினோத் , A . தேவராஜ் , 
P . ஜெகன் , V . பாரதிதாஸ் , C . சிவக்குமார் , V . கண்ண ன் , 
C . முனிவேல் ஆகிய தொழிலாளர்களுக்கு எந்தவித உத்தரவும் 
வழங்காமல் வாய்மொழியாக தன்னிச்சையாக துறை மாற்றம் 
செய்துள்ளதை திரும்பப்பெற்று தொழிலாளர்கள் பணிக்கு சேர்ந்த 
நாள் முதல் , பணிபுரிந்து வந்த துறைக்கே , மீண்டும் மாற்றம் 
செய்யப்பட வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் , எனில் உரிய உத்தரவுகள் 
பிறப்பிக்கவும் . 


Transfer of Car Theft Case ( Thanjavur East Police Station 

Cr . No . 22 / 76 ) to the file of Additional Chief Judicial 
Magistrate , Kumbakonam in Thanjavur District under 
the Code of Criminal Procedure . 

Amendment to Notification 
[ G . O . Ms . No . 991 , Home ( Courts- II), 13th August 2018 , ஆடி 28 , 

விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2049.) 
No.II ( 2 )/ HO/ 762 /2018 . -- In exercise of the powers conferred 
by the proviso to sub - section (1 ) of Section 11 of the 
Code of Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ) , 
the Governor of Tamil Nadu , after consultation with the 
High Court , Madras , hereby , makes the following amendment 
to the Home Department Notification No . II ( 2 )/HO/ 1723 / 81 , 
published at page number 282 of Part II - - Section 2 of the 
Tamil Nadu Government Gazette , dated the 29th April 1981. 


AMENDMENT 


In the said Notification , the expression " including Car 
Theft Case (Thanjavur East Police Station Cr. No. 22 /76 )" 
shall be omitted . 


NIRANJAN MARDI, 
Additional Chief Secretary to Government. 


பொதுத் துறை 


தலைமைச் செயலகம் 2018 ஆகஸ்ட் 22 
No. II (2) PU / 763/2018 . -- 


[ விருது - துணிவு மற்றும் சாகசச் செயலுக்கான கல்பனா சாவ்லா 
விருது - 2018 திருமதி ஐ . முத்துமாரி அவர்களுக்கு வழங்க 

ஆணை வெளியிடப்படுகிறது . ) 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 


மங்கத் ராம் சர்மா , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
LATE NOTIFICATIONS . 

NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 

( Courts -II ) 
Constitution of a Special Court in the Cadre of Civil 

Judge (Senior Division ) at Chennai to try the Crime 
Branch Crime Investigation Department Cases in 
CC No. 3876/2009 for the offences punishable under 
the provisions of the Prize Chits and Money Circulation 
Scheme (Banning) Act, 1978 . 


[ அரசாணை (நிலை) எண் 597, பொது (பொது -1) த் துறை , 

9 ஆகஸ்ட் 2018) 
படிக்கப்பட்டது : 
1 . அரசாணை (நிலை ) எண் . 160 , பொது ( பொது - 1)த் துறை , 

நாள் : 07 - 02 - 2003 . 
2 . அரசாணை ( நிலை) எண் . 791 , பொது ( பொது -1)த் துறை , 

நாள் : 04 - 08 - 2003 . 
3 . மாவட்ட ஆட்சித் தலைவர் , கோயம்புத்தூர் , ந.க .12627/ 2018/இ2 , 

நாள் : 16 - 07 - 2018 . 


Aug . 22 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


793 


ஆணை - எண் 597 ( பொது -1)த் துறை , 9 ஆகஸ்ட் 2018 

3 . மேலே பத்தி 2 - ல் அனுமதிக்கப்பட்டுள்ள தொகைக்கான நிதி 

2018 - 2019 - ஆம் ஆண்டிற்கான வரவு செலவுத் திட்ட மதிப்பீட்டில் 
விண்வெளியை வெற்றி கொண்ட முதல் இந்தியப் பெண்மணி 

ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது . மேற்படி செலவு கீழ்க்காணும் கணக்கு 
எனும் சிறப்பினைப் பெற்ற மறைந்த வீர மங்கை கல்பனா 

தலைப்பில் பற்று வைக்கப்படல் வேண்டும் : 
சாவ்லாவின் நினைவைப் போற்றும் வகையில் , தமிழகத்தில் உள்ள 
பெண்கள் கல்பனா சாவ்லாவை முன்மாதிரியாகக் கொண்டு " 2075 .00 . பல்வகைப் பொதுவான பணிகள் - 800 - 
சாகச் செயல்கள் செய்திட ஊக்கம் பெறும்பொருட்டு , "துணிவு மற்றும் இதர செலவுகள் - மாநில செலவுகள் - துணிவு மற்றும் 
சாகசச் செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதினை தோற்றுவித்து , சாகசச் செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது 59 . பரிசுகளும் 
ஒவ்வோர் ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு வெகுமதிகளும் " (த . தொகு 2075 00 800 Hz 5901 ) 
முதலமைச்சர் அவர்கள் இவ்விருதினை வழங்கிச் சிறப்பிப்பார்கள் 

4 . திருமதி ஐ . முத்துமாரி அவர்களுக்கு விருதுத் தொகையான 
என்று மேலே படிக்கப்பட்ட அரசாணை ஒன்றில் அறிவிக்கப்பட்டு 

ரூ . 5 ,00 , 000/ - யை ( ரூபாய் ஐந்து இலட்சம் மட்டும் ) காசோலை / 
ஆண்டுதோறும் இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது . இவ்விருது , 
ஐந்து லட்ச ரூபாய் ரொக்கப்பரிசு , தங்க முலாம் பூசிய வெள்ளிப் 

கேட்பு வரைவோலையாகவும் , திருமதி ஐ . முத்துமாரி அவர்களுக்கு 

பதக்கம் மற்றும் சான்றிதழ் ஆகிய செலவினங்களுக்காக 
பதக்கம் மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றினை கொண்டதாகும் . 

ரூ . 5 , 000 / - ( ரூபாய் ஐந்தாயிரம் மட்டும் ) - யை ரொக்கமாகவும் 
2 . 2018 - ஆம் ஆண்டிற்கான துணிவு மற்றும் சாகசச் பெற்று பிரிவு அலுவலர் , பொது ( பொது -1) த் துறை அவர்களிடம் 
செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதினை பெறுவதற்கு வழங்க பிரிவு அலுவலர் , பொது (பட்டியல் . அத் துறை அவர்களுக்கு 
கோயம்புத்தூர் மாவட்டம் , வால்பாறை வட்டம் , பெரியகல்லார் அனுமதியளிக்கப்படுகிறது . 
கிராமத்தில் வசித்து வரும் திருமதி ஐ . முத்துமாரி அவர்கள் தேர்வு 

5 . இவ்வாணைக்கு நிதித் துறையின் அரசாணை எண் . 519 , நிதி 
செய்யப்பட்டுள்ளார் . மேற்கண்ட விருதிற்கென, திருமதி ஐ . முத்துமாரி 

(சம்பளங்கள்) த் துறை , நாள் 29 - 09 - 1997 - ல் வெளியிடப்பட்டுள்ள 
அவர்களுக்கு ரூ . 5 ,00,000/ - க்கான ( ரூபாய் ஐந்து இலட்சம் மட்டும் ) 
காசோலையும் , ரூ.5,000 / - ( ரூபாய் ஐந்தாயிரம் மட்டும் ) மதிப்புள்ள * 

ஆணைகளின்படி அத்துறையின் இசைவு தேவையில்லை . 
பதக்கம் வழங்கவும் , அரசால் இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது . 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ப . செந்தில்குமார் , 
அரசு முதன்மைச் செயலாளர் ( மு . கூ . பொ .) 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


